﻿262.அல்லாஹ் வின் வழியில் தம் செல்வங்களைச் செலவு செய்துவிட்டு, அதைத் தொடர்ந்து தாம் செலவு செய்ததைச் சொல்லிக்காட்டாமலும், புண்படுத்தாமலும் இருப்போருக்கு உரிய பிரதிபலன் அவர்களுடைய இறைவனிடம் உண்டு.அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை; அவர்கள் கவலைப்படவுமாட்டார்கள்.
263.கனிவான சொல்லும், மன்னிப்பும் தர்மம் செய்துவிட்டுப் பின்னர் புண்படுத்துவதைவிடச் சிறந்ததாகும்.அல்லாஹ்  தேவையற்றவனும், சகிப்புத்தன்மையுடையவனும் ஆவான்.
264.இறைநம்பிக்கை கொண்டோரே! அல்லாஹ் வையும் இறுதி நாளையும் நம்பாமல் மனிதர்களுக்குக் காண்பிப்பதற்காகத் தனது செல்வத்தைச் செலவு செய்பவனைப் போன்று (தர்மம் செய்ததைச்) சொல்லிக்காட்டியும் (மனதைப்) புண்படுத்தியும் உங்களுடைய தர்மங்களைப் பாழாக்கிவிடாதீர்கள்.அவன் (புரியும் தர்மத்தின்) நிலை, மண் படிந்த வழுக்குப் பாறையின் நிலையை ஒத்திருக்கிறது.அதில் பெருமழை பெய்து அதை வெறும் பாறையாக்கிவிட்டது.இவர்கள் செய்த (தர்மத்)திலிருந்து எதையும் இவர்களால் பெற முடியாது.இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹ்  நேர்வழி காட்டமாட்டான்.
------------------------------------------
அல்லாஹ் வின் பாதையில் செலவு செய்துவிட்டு, பின்னர் தாம் செய்த தர்மங்களையும் உதவிகளையும் சொல்லிக்காட்டாதவர்களை அல்லாஹ்  இந்த வசனங்களில் பாராட்டியுள்ளான்.தர்மம் பெற்றவர்களிடமும் மற்ற எவரிடமும் வார்த்தையாலோ செயலாலோ தாம் செய்த தர்மத்தை இவர்கள் சொல்லிக்காட்டமாட்டார்கள்.
"புண்படுத்தாமல்" என்றால், இவர்கள் யாருக்கு உதவி செய்தார்கயோ அவர்களிடம் தாம் செய்த உதவியைப் பாழாக்கும் விதத்தில் விரும்பத் தகாத செயல்கள் எதையும் செய்யமாட்டார்கள் என்று பொருள்.
அடுத்து தனது வழியில் செலவு செய்பவர்களுக்கு உரிய பிரதிபலன் கிடைக்கும் என அல்லாஹ்  வாக்களிக்கின்றான்: அவர்களுக்கு உரிய பிரதிபலன் அவர்களுடைய இறைவனிடம் உண்டு.அதாவது அவர்கள் புரிந்த நற்செயல்களுக்கான நன்மையை வழங்கும் பொறுப்பு அல்லாஹ் வுக்கு மட்டுமே உண்டு.மற்ற எவருக்கும் கிடையாது.
"அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை".மறுமை நாளில் அவர்கள் சந்திக்கக்கூடிய அமளிகளைக் கண்டு அவர்கள் அஞ்சமாட்டார்கள்."அவர்கள் கவலைப்படவுமாட்டார்கள்".அவர்கள் தமக்குப் பின்னால் உள்ள சந்ததிகளைப் பற்றியோ தங்கள் கைகளைவிட்டுத் தவறிப்போன இம்மை வாழ்க்கையின் இன்பத்தைப் பற்றியோ கவலைப்படமாட்டார்கள்; அதற்காகத் துக்கப்படவுமாட்டார்கள்.ஏனெனில், அவர்கள் அதைவிடச் சிறந்த நிலையை அடைந்துவிட்டார்கள்.
கனிவான சொல்லும் -அதாவது ஒரு முஸ்லிமிடம் நல்ல வார்த்தை கூறுவதும் அவருக்காகப் பிரார்த்திப்பதும்- மன்னிப்பும் -அதாவது சொல்லாலோ செயலாலோ தமக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை மறந்து மன்னித்துவிடுவதும்- தர்மம் செய்துவிட்டுப் பின்னர் புண்படுத்துவதைவிடச் சிறந்ததாகும்.
அல்லாஹ்  தன் படைப்புகளிடம் தேவையற்றவன்; சகிப்புத்தன்மையுடையவன்; அவன் தன் அடியார்களை மன்னித்து விட்டுவிடக் கூடியவன் ஆவான்.

செய்த தர்மத்தைச் சொல்லிக்காட்டாதீர் 
--------------------------------------
செய்த தர்மத்தைச் சொல்லிக்காட்டக் கூடாது என்பதை வலியுறுத்தும் நபிமொழிகள் பல வந்துள்ளன.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்:
அல்லாஹ்  மறுமை நாளில் மூன்று பேரிடம் பேசவுமாட்டான்; அவர்களை(க் கனிவுடன்) பார்க்கவுமாட்டான்; அவர்களின் பாவங்களைத் துடைக்கவுமாட்டான்.அவர்களுக்கு வதைக்கும் வேதனைதான் உண்டு.செய்த தர்மத்தைச் சொல்லிக்காட்டக்கூடியவன்; தனது கீழாடையை(த் தரையில் படும்படி) நீளமாக அணியக்கூடியவன்; பொய்ச் சத்தியம் செய்து பொருட்களை விற்கக்கூடியவன்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (பெற்றோரைத்) துன்புறுத்துபவன், செய்த தர்மத்தைச் சொல்லிக்காட்டுபவன், குடிகாரன், விதியை மறுப்பவன் ஆகியோர் சொர்க்கம் செல்லமாட்டார்கள்.
எனவேதான், "இறைநம்பிக்கை கொண்டோரே! சொல்லிக்காட்டியும் புண்படுத்தியும் உங்களுடைய தர்மங்களைப் பாழாக்கிவிடாதீர்கள்" என்று அடுத்த வசனத்தில் (264) அல்லாஹ்  கூறுகின்றான்.
தர்மம் செய்துவிட்டுப் பின்னர் அதைச் சொல்லிக்காட்டினாலும் (மனதைப்) புண்படுத்தினாலும் செய்த தர்மம் அழிந்துவிடும்; தர்மத்திற்கான நன்மை கிடைக்காது.

புகழுக்காகத் தர்மம் செய்யாதீர் 
------------------------------
"மனிதர்களுக்குக் காண்பிப்பதற்காகத் தர்மம் செய்தவன் தனது தர்மத்தைப் பாழாக்கிவிடுவதைப் போன்று, சொல்லிக்காட்டியும் மனதைப் புண்படுத்தியும் உங்களுடைய தர்மங்களைப் பாழாக்கிவிடாதீர்கள்" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.
மனிதர்களுக்குக் காண்பிப்பதற்காகத் தர்மம் செய்பவர் வெளிப்படையில் அல்லாஹ் விற்காகத் தர்மம் செய்வதைப் போன்ற தோற்றத்தை மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவார்.
ஆனால், உண்மையில் மனிதர்கள் அவரைப் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே தர்மம் செய்வார்.உயர் பண்புகளால் மக்களிடையே பிரபலமாகி எல்லாரும் தமக்கு நன்றி செய்ய வேண்டும் என்பதற்காக, அல்லது கொடைவள்ளல் என்று மக்கள் அவரைப் போற்ற வேண்டும் என்பதற்காகவே தர்மம் செய்வார்.
இத்தகைய உலகாதாய நோக்கங்களுக்காகவே தர்மம் செய்யும் அவர், அல்லாஹ் வுடனான உறவையோ அவனது திருப்தி மற்றும் உயர்ந்த பலனையோ கவனிப்பதில்லை.இதனாலேயே "அல்லாஹ் வையும் மறுமை நாளையும் நம்பாமல்" என்று இத்தகையோர் குறித்து அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.
இவ்வாறு மனிதர்களுக்குக் காண்பிப்பதற்காகத் தர்மம் செய்தவரின் தர்மத்தின் நிலைக்கு அல்லாஹ்  ஓர் உதராணம் கூறியுள்ளான்:
அவன் (புரியும் தர்மத்தின்) நிலை, மண் படிந்த வழுக்குப் பாறையின் நிலையை ஒத்திருக்கிறது.அதில் பெரு மழை பெய்து அதை வெறும் பாறையாக்கிவிட்டது.
அதாவது அந்தப் பாறையில் படிந்திருந்த மண் முழுவதையும் அகற்றி அதை வெறும் பாறையாக்கிவிட்டது.முகஸ்துதிக்காகச் செய்யப்பட்ட நல்லறங்களின் நிலையும் அவ்வாறுதான்.பாறையில் படிந்திருக்கும் மண்ணைப் போன்று, அவர்களின் நல்லறங்கள் மனிதர்களின் பார்வையில் பட்டாலும், அல்லாஹ் விடம் அவர்கள் புரிந்த நற்செயல்கள் எந்தப் பலனுமின்றி காணாமல் போய்விடும்.
